( C ) 


தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 .60 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வெல்லும் 


எண் 4] 


சென்னை, புதன்கிழமை , பிப்ரவரி 1 , 2012 
தை 18 , திருவள்ளுவர் ஆண்டு- 2043 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை ( 2டி ) எண் 39 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , நாள் : 15 செப்டம்பர் 2011.) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி மற்றும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தொழிலாளர் 
நலன் வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி 19 - 10 - 2005ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் 432 ஆம் 
பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2 )/ தொ . வே . வா / 797 / 2005 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை 
ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இரசாயன உரத் தொழிற்சாலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள , 
கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களைப் பொறுத்தமட்டில் 
வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அதே விவர அட்டவணையின் ( 2 ) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தி அமைக்கிறார் . இது மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) ஆம் 
உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளன்றும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


DTP - II -2 - 16 ( T Sup ) - 1 


விவர அட்டவணை 
இரசாயன உரத் தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 
( மாதம் ஒன்றுக்கு ) 

(2 ) 


( 1 ) 


காசு. 


1 . நிருவாகப் பணியாளர்கள் : 


(1 ) மேலாளர் 


3936 . 00 


(2 ) எழுத்தர் தட்டச்சர்/கணக்கர் 


3011 . 00 


( 3) ஓட்டுநர்/பண்டகக் காப்பாளர் 


2878.00 


( 4 ) அலுவலக உதவியாளர் ( Office boy ) 


2614 . 00 


2 . தொழிலாளர்கள் வகை : 


(1 ) உயரளவு பயிற்சிபெற்ற தொழில்நுட்ப 

மேற்பார்வையாளர் வேதியியாலாளர் 


3605 . 00 


( 2 ) பயிற்சி பெற்ற இயக்குநர் தொழில்நுட்பப் பணியாளர் 

( Technician ) மின்பணியாளர் பொருத்துநர் 


3143 . 00 


( 3 ) பயிற்சி பெறாத பொதுவான தொழிலாளர் / 

உதவியாளர் / நிரப்புனர் பாதுகாவலர் காவலாள் 


2877 .00 


விளக்கங்கள் :- (1) அகவிலைப்படி. - மேற்சொன்ன அடிப்படை ஊதியங்களுடன் அகவிலைப்படி கீழே குறிப்பிடப்பட்டவாறு 

பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் . 


(10 ) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகருக்கான நுகர்வோர் சராசரி விலைகுறியீட்டு 
எண்ணுடன் ( அதாவது , 2000ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ) 
இணைக்கப்பட்டுள்ளது . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , திங்களொன்றுக்கு ரூ . 6 .00 ( ரூபாய் ஆறு மட்டும் ) 
என்ற வீதத்தில் மாறுபடும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் . 


(i ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப் புள்ளியின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வோராண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( ii) முந்தைய ஆண்டில் சென்னை மாநகருக்கான நுகர்வோர் விலைக்குறியீட்டு சராசரி எண்ணினை அடிப்படையாகக் 
கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு 
செயலுக்கு வரும் . 


( 2) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 3 ) ஒரே தன்மை கொண்ட பணியைச் செய்யும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கிடையே 
பாகுபாடு காட்டக்கூடாது . 


(4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதிய வீதங்களைக் காட்டிலும் தற்போதுள்ள ஊதிய விகிதங்கள் அதிகமாக 
இருக்கும் இடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


விஸ்வநாத் A . ஷெகோன்கர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அரசாணை (நிலை) எண் 62 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H ) த் துறை , நாள் : 1 ஆகஸ்ட் 2011 
1965ஆம் ஆண்டு ஊதியக் கொடை வழங்கும் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 21/ 1965 ) 27ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
கீழும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி 16 - 3 - 2005 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || 
பிரிவு - 2 - ல் 120 மற்றும் 121 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2 ) தொ . வே . வா / 173/ 2005 ஆம் எண்ணுள்ள 
அறிவிக்கையை ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் நெடும்பத்தி 
( 2) இல் குறிப்பிடப்பட்ட நபர்கள் அந்த அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட உள்ளூர் 
பகுதிகளுக்குள் (Local limits ) தங்களுடைய அதிகார வரம்பை செலுத்துவதற்கான ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


விவர அட்டவணை 
நபர்கள் 


* 


உள்ளூர் பகுதிகள் எண் 


3 


( 2 ) 


- 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 


தொழிலாளர் நல ஆணையர் 
தொழிலாளர் நல இணை ஆணையாளர்கள் , (இணக்கம் செய்தல் ) 
தொழிலாளர் நல இணை ஆணையாளர் , (நிருவாகம் ) 
தொழிலாளர் நல சிறப்பு துணை ஆணையாளர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , (தலைமையிடம் ) சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையாளர் , சென்னை . 


ம் 


தொழிலாளர் நல இணை ஆணையாளர் , திருச்சிராப்பள்ளி . 


ல் 


தொழிலாளர் நல இணை ஆணையாளர் , மதுரை . 


தொழிலாளர் நல இணை ஆணையாளர் , கோயம்புத்தூர் . 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் - 1 , சென்னை . 


= 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் -II , சென்னை . 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர் மற்றும் 
விழுப்புரம் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , அரியலூர் , பெரம்பலூர் , 
புதுக்கோட்டை , திண்டுக்கல் , தேனி மற்றும் 
கரூர் மாவட்டங்கள் . 
மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் , 
விருதுநகர் , தூத்துக்குடி , திருநெல்வேலி 
மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , திருப்பூர் , நீலகிரி , சேலம் , 
ஈரோடு , நாமக்கல் , தருமபுரி மற்றும் 
கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் . 
சென்னை , வேலூர் மற்றும் 
திருவண்ணாமலை மாவட்டங்கள் . 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர் மற்றும் 
விழுப்புரம் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , அரியலூர் , பெரம்பலூர் 
மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் 
கரூர் மாவட்டங்கள் . 
மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் , மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் 
கன்னியாகுமரி மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , திருப்பூர் மாவட்டங்கள் . 
சேலம் , ஈரோடு , நாமக்கல் , மற்றும் தருமபுரி 
மாவட்டங்கள் . 
நீலகிரி மாவட்டம் . 
சென்னை , வேலூர் , 
திருவண்ணாமலை மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , திருச்சிராப்பள்ளி . 


) 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , மதுரை . 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , திருநெல்வேலி. 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , சேலம் . 


- 


2 


தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , குன்னூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் - 1 , சென்னை . 


நபர்கள் 


உள்ளூர் பகுதிகள் எண் 


காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர், 
மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் . 
நாகப்பட்டினம் , பெரம்பலூர் 
மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி , கரூர் , மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் -1 , சென்னை . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , திண்டுக்கல் . 
தொழிலாளளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , மதுரை. 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , திருநெல்வேலி . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , சேலம் , 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையாளர் 
அலுவலகம் , குன்னூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் - 1), ஸ்ரீபெரும்புதூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் - II ) சென்னை 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் ), திருச்சிராப்பள்ளி . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் - ) , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் - II), கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் - III), கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 
(இணக்கம் செய்தல் -III ), கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் நல அலுவலர்கள் . 
மேம்பாட்டு ஆணையாளர் மேம்பாட்டு 
இணை ஆணையாளர்கள் , தமிழ்நாடு 
சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 


மதுரை, சிவகங்கை 
இராமநாதபுரம் , 
விருதுநகர் மாவட்டங்கள் . 
தூத்துக்குடி , 
திருநெல்வேலி, 
கன்னியாகுமரி , மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் , 
திருப்பூர் , 
மாவட்டங்கள் . 
சேலம் , நாமக்கல் , 
ஈரோடு , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 
மாவட்டங்கள் . 
நீலகிரி மாவட்டம் . 


1947 ஆம் ஆண்டு தொழிற்சாலை 
தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 
14/1947 ) 22 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) 
உட்பிரிவின் கீழ் அவர்களுக்கு 
ஒப்படைக்கப்பட்ட பகுதிகள் . 


சம்பந்தப்பட்ட 
சிறப்பு பொருளாதார 
மண்ட லம் . 


விஷ்வநாத் A . ஷெகோன்கர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் . 
தமிழ் வளர்ச்சி அறநிலையங்கள் 

மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


